தர்த்தாவே, 
ஆழங்களிலிருந்து 
உம்மை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறேன்‌, 
ஆண்டவ[ர, 
என்‌ 
சத்தத்தைக்‌ கேளும்‌; 
என்‌ 
விண்ணப்பங்களின்‌ 
சத்தத்திற்கு 
உமது செவிகள்‌ 
கவனித்திருப்பதாது, 


சங்கீதம்‌ 130:1,2 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 


ல்‌ Transforming Peoples to Transform Nations 
௮௪ மடல்‌ - 2 


௪6௯ா..அ௯ஸ்டின்‌ வஒபக்குமார்‌ 


Since 1972 


'எஜம்ஸ்‌' என்பறு, 
Gospel Echoing Missionary Society 


நெரங்கலிறர்த *க்‌&ெழுக்கும்‌ விசுவாச இளைஞர்கள்‌ சிலரால்‌ 
ண்டலர்‌ - 13 1972-ம்‌ ஆண்டு நிறுவப்பட்டு, 
1979-ம்‌ ஆண்டு பதிவு 
ள ்‌ 
ல 00 க்கட ட டட சனை பய லன | 
பீஹார்‌ மற்றும்‌ அதன்‌ அண்டை 
மாநிலங்களில்‌ உள்ளோரைச்‌ 
சந்திப்பதே இவ்வூழியத்தின்‌ பிரதான 
தரிசனம்‌. அத்துடன்‌, ஊழியர்களைப்‌ 
பயிற்றுவிக்கும்‌ பணியினையும்‌, 
Published by திருச்சபைகளை ஸ்தாபிக்கும்‌ 
5 . . பணிகளையும்‌ தொடர்ந்து 
GEMS Educational and Media Services 


செய்துவருகின்றது. பீஹார்‌, 
14/1, Jeba Nagar, Vasanthapuram South, ப்‌ வ ரர 


முக்‌ ஒப்‌ ப்ஸி முகவாத - 22 


Near Vijaya Garden, Tirunelveli 627005 மத்தியப்பிரதேசம்‌ மற்றும்‌ 
Ph. : 9488771655 மஹராஷ்டிரா மாநில மக்களுக்கு 
E-Mail : media@gemsbihar.org நற்செய்தியினை அறிவிப்பதுடன்‌, 
அண்டை நாடுகளில்‌ 
Published fox நடைபெறும்‌ ஊழியங்களையும்‌ 


Gospel Echoing Missionary Society ஊக்குவித்துவருகின்றது. 
ஆதிவாசி மக்களைச்‌ சந்திப்பது, 


11, 13th Cross Street, New colony குழந்தைத்‌ தொழிலாளர்கள்‌ 


Chrompet, Chennai - 44 


Ph. : 044-22386031, 044-22380295 ரி SDR POA 
ஊனமுற்றோரை மறுவாழ்வு 
Field office மையங்களில்‌ ஆதரிப்பது, 
GEMS, Sikaria, Indrapuri - 821308 மருத்துவ சேவை அளிப்பது, 
Rohtas Dist., Bihar , Ph. : 06184 - 234567 கல்வியினால்‌ வாழ்க்கைத்‌ _- 
(Railway station & courier centre : Dehri on Sone) தரததை உயாத்துவது போன்ற 
Website : www.gemsbihar.org ஊழியங்களால்‌ உன்னதரை 
E-mail : gems@gemsbihar.org உலகிற்கு அறிவித்துவரும்‌ 


ஓர்‌ மிஷனரி ஊழியம்‌. 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 1 ஜுலை 2020 


ட்‌ 
2 | 
ஓ 


ழி 


௫. 
ல்‌ 


அறுிஸ்‌ஆவக்குன்‌ அல்பா 
ஜெப்‌ மங வேரே. 


அலைகள்‌ மோதியடித்தாலும்‌ 
மேற்கொள்ளாதபடிக்கும்‌, அவைகள்‌ 
இரைந்தாலும்‌ கடவாதபடிக்கும்‌, 


கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாகச்‌ 
சமுத்திரத்தின்‌ மணலை எல்லையாய்‌ 
வைத்திருக்கிறவராகிய ஆண்டவரின்‌ 
இனிய நாமத்தில்‌ வாழ்த்துக்கள்‌ (எரே. 5:22). 
தேசமும்‌, தேசங்களும்‌ இன்னமும்‌ 
கொரோனாவினால்‌ தள்ளாடிக்கொண்டுதான்‌ 
இருக்கின்றன. இந்தியாவைப்‌ பொறுத்தமட்டில்‌ 
எல்லையிலும்‌ தொல்லைகள்‌ உண்டு. நிச்சயமற்ற 
சூழ்நிலைகள்‌ பள்ளி, கல்லூரி மாணவர்களைக்‌ 
கவ்விப்‌ பிடிக்காமலில்லை. 
இத்தனையாய்‌ ஜெபித்தும்‌ முடிவு 
உண்டாகவில்லையே என  அங்கலாய்ப்போரின்‌ 
சத்தங்களும்‌ ஆங்காங்கே தொனிக்கிறதனைக்‌ 
கேட்க முடிகிறது. எனவே, பிரச்சனைகள்‌ நம்மை 
சூழ்கின்றபோது, தேவனின்‌ வித்தியாசமான செயல்பாருகளை 
நாம்‌ புரிந்துகொண்டால்தான்‌, அது நம்முடைய விசுவாச 
வாழ்க்கையை ஸ்திரப்பருத்தி, ஆண்டவருக்குள்‌ நம்முடைய 
நம்பிக்கையையும்‌ பெருகப்பண்ணும்‌ என்பதினால்‌, இந்த 
மடலில்‌ இயேசு இப்பூமியில்‌ வாழ்ந்த நாட்களில்‌ 
நடைபெற்ற இரண்டு சம்பவங்களை மனதில்‌ 
கொண்டு காரியங்களை எழுத முற்பட்டேன்‌. 


2 ஜுலை 2020 


ஊழியங்களின்‌ முன்னேற்றத்தில்‌ பலவித தடைகள்‌ தோன்றி 
நம்மை வியாகுலம்‌ கொள்ளச்‌ செய்தாலும்‌, புதியவிதமானக்‌ கதவுகள்‌ 
திறக்கும்‌ என பூரணமாய்‌ நம்புகிறோம்‌. சுவிசேஷப்‌ பணியின்‌ 
தீவிரமும்‌, சீஷத்துவப்‌ பயிற்சிகளின்‌ இன்றியமையாமையும்‌ நம்மை 
பல கோணங்களில்‌ சிந்திக்க வைத்ததோரு, அதனடிப்படையில்‌ தேவனைத்‌ 
தேம, அவர்‌ காட்டும்‌ வழியில்‌ செல்ல வாஞ்சிக்கிறோம்‌. 

தேவனின்‌ செயல்பாடுகள்‌ நம்முடைய அறிவுக்கு அநேக 
வேளைகளில்‌ எட்டாதவைகளே. “என்‌ நினைவுகள்‌ உங்கள்‌ 
நினைவுகள்‌ அல்ல” என்றும்‌, “பூமியைப்‌ பார்க்கிலும்‌ வானங்கள்‌ 
எப்படி உயர்ந்திருக்கின்றதோ, அப்படியே உங்கள்‌ வழிகளைப்‌ 
பார்க்கிலும்‌ என்‌ வழிகளும்‌, உங்கள்‌ நினைவுகளைப்‌ பார்க்கிலும்‌ 
என்‌ நினைவுகளும்‌ உயர்ந்திருக்கிறது” என்றும்‌ சொல்லுகிறவர்‌ 
அல்லவா நம்‌ கர்த்தர்‌. (ஏசா. 55:8,9) 

அவரின்‌ செயல்பாட்டினை விளக்கும்‌ வண்ணம்‌ 
ஒரே மாதிரியாகத்‌ தோற்றமளிக்கிற இரண்டு சம்பவங்களை 
வேதத்திலிருந்து ஆராயலாம்‌. மத்‌. 8:23-27; மத்‌. 14:22-23; மாற்‌. 4:35-41; 
மாற்‌. 6:45-53 முதலிய வசனங்களில்‌, இயேசு கிறிஸ்துவும்‌ சீஷர்களும்‌ 
கலிலேயா கடலில்‌ பிரயாணம்‌ செய்த இரண்டு சம்பவங்களை நாம்‌ 
வாசிக்கிறோம்‌. 

இரண்டு சம்பவங்களிலும்‌ பலத்தக்‌ காற்று வீசி 
சீஷர்களின்‌ விசுவாசமே தடூமாறுகிறதனைக்‌ காண முடியும்‌. 
இரண்டு சம்பவங்களிலும்‌ உதவிக்காக அவர்கள்‌ அலறியதனையும்‌ 
நாம்‌ காணலாம்‌. காண்பதற்கு ஒன்றுபோலக்‌ காணப்பட்டாலும்‌, 
கூர்மையாகக்‌ கவனித்தால்‌ பல பாடங்களை அவைகள்‌ நமக்குச்‌ 
சொல்லித்‌ தருவதனைப்‌ புரிந்துகொள்ள வாய்ப்பு உண்டு. 
அவைகளையே இங்கே பட்டியலிட விரும்புகிறேன்‌. 

இன்றைய சூழ்நிலையிலும்‌, தேவனின்‌ செயல்படும்‌ விதத்தினை 
இப்படிப்‌ பார்க்கத்‌ தொடங்கினால்‌, தேவனைப்‌ புரிந்துகொள்ளவும்‌, 
அதற்கு ஏற்றாற்போல்‌ துதிக்கவும்‌, ஜெபிக்கவும்‌ நமக்கு ஏதுவாக 
இருக்குமல்லவா! 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 3 ஜுலை 2020 


நாம்‌ நினைப்பது போலத்தான்‌ கர்த்தர்‌ செயல்படவேண்டும்‌ 
என்ற நிர்ப்பந்தமோ, நாம்‌ ஜெபிப்பது போலத்தான்‌ கர்த்தர்‌ கிரியை 
செய்யவேண்டும்‌ என்ற கட்டாயமோ கர்த்தருக்கு இல்லை; நம்முடைய 
குழப்பத்திற்குக்‌ காரணம்‌ இதனைப்‌ புரிந்துகொள்ளாததே. சில வேத 
வாக்குத்தத்தங்களை மாத்திரம்‌ எடூத்துவைத்துக்கொண்டு நாம்‌ 
ஜெபிப்பதினால்‌ உண்டாகும்‌ விளைவு அது. எனவே, கவனமாக 
நான்‌ குறிப்பிடும்‌ காரியங்களைத்‌ தியானித்தால்‌ உதவக்கூடும்‌ 
என்று எண்ணி இவைகளை எழுதுகிறேன்‌. கிட்டத்தட்ட 10 
காரியங்களை மாத்திரமே குறிப்பிட்டுள்ளேன்‌. அர்த்தச்‌ செறிவுள்ள 
மேற்காட்டப்பட்ட வேத பகுதிகள்‌ இதனால்‌ முற்றுப்‌ பெறுவதில்லை; 
மேலும்‌ மேலும்‌ சிந்திக்கவும்‌, தியானிக்கவும்‌ நம்மைத்‌ தூண்டி, 
நம்‌ வாழ்க்கையில்‌ குடும்பத்தில்‌, வேலையில்‌, ஊழியத்தில்‌ மற்றும்‌ 
குழப்பமான சூழ்நிலைகளில்‌ அந்த உண்மைகள்‌ நம்மை உறுதியாக 
நிற்கச்‌ செய்யப்‌ போதுமானவைகள்‌ என்பதனை நான்‌ அறிவேன்‌; 
தேவ ஆவியானவர்‌ நமக்கு உதவி செய்வாராக. வேதத்தின்‌ 
இரகசியங்களைக்‌ காணும்படி அவர்‌ நம்முடைய கண்களைத்‌ 
திறப்பாராக. (சங்‌. 119:18) 


1. முதல்‌ சம்பவத்தில்‌, இயேசு சீஷர்களோடு படகில்தான்‌ 
உள்ளார்‌. (மாற்‌. 4:38) 
ஆனால்‌ இரண்டாம்‌ சம்பவத்தில்‌, இயேசு அவர்களை 
விட்டு தூரத்தில்‌ இருக்கிறார்‌. (மாற்‌. 6:47) 


நம்முடைய வாழ்விலும்‌ அநேக நேரங்களில்‌ இப்படித்தான்‌ 
உணருகிறோம்‌. கூட இருக்கும்‌ அவருடைய பிரசன்னத்தினை 
உணருகிறோம்‌; எனினும்‌, பல வேளைகளில்‌ அவர்‌ நம்மிடமிருந்து 
வெகு தூரத்தில்‌ உள்ளது போலவே உணருகிறோம்‌. கூட 
இருக்கும்போது பிரச்சனை நம்மைத்‌ தாக்குகிறது; அவர்‌ தூர இருப்பது 
போலத்‌ தோன்றும்‌ போதும்‌ பிரச்சனை நம்மை விடவில்லையே! ஏன்‌? 
என்ற கேள்வி நம்மில்‌ பலரைத்‌ துளைத்தெடுக்கவில்லையா! இயேசு 
கூட இருந்தால்‌ போதும்‌ என்றுதானே சொல்லிக்கொடுக்கப்பட்டது; 
அது உண்மையில்லையா? என்ற சந்தேகம்‌ நம்மில்‌ தலைதூக்க 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 4 ஜுலை 2020 


ஆரம்பிக்கிறது. அப்படியானால்‌, உலகத்தாருக்கும்‌, எனக்கும்‌ என்ன 
வித்தியாசம்‌? உலகத்தில்‌ தேவனை அறியாத, விசுவாசிக்காத 
மக்களைப்‌ போலவே நானும்‌ பிரச்சனைகளைச்‌ சந்தித்துதான்‌ 
ஆகவேண்டுமோ? 

புயல்‌ வீசும்‌ வேளையில்‌ நாம்‌ எப்படியிருக்கிறோம்‌ என்பதிலேயே 
உலகம்‌ நம்மை யார்‌ என்று புரிந்துகொள்ளும்‌. 


9 


2. முதல்‌ சம்பவத்தில்‌, “அக்கரைக்குப்‌ போவோம்‌ வாருங்கள்‌ 
(மாற்‌. 4:35) என்ற அவரின்‌ வாக்குத்தத்தம்‌ உண்டூ. 
இரண்டாம்‌ சம்பவத்தில்‌, “போங்கள்‌” என்ற கட்டளையே 
உண்டு. (மாற்‌. 6:45) 


நம்மில்‌ அநேகருக்கு அவருடைய வாக்குத்தத்தங்கள்‌ இனிப்பது 
போல, கட்டளைகள்‌ இனிப்பதில்லை. வாக்குத்தத்தங்கள்‌ கிடைத்தவுடன்‌ 
நாம்‌ சந்தோஷப்பட்டு களிகூருவோம்‌; ஆனால்‌, கட்டளைகள்‌ கிடைக்கும்போது 
களைப்படைந்து தயங்குகிறோம்‌. 

வாக்குத்தத்தங்களை அவர்‌ நிறைவேற்ற வல்லவர்‌ 
என்பதனை நினைவுகூர்ந்து, அவர்‌ கிரியை செய்யமாட்டாரா என்றே 
ஏங்குவோம்‌. 

ஆனால்‌, கட்டளைகளை நாம்‌ நிறைவேற்றவே 
அழைக்கப்பட்டிருக்கிறோம்‌ என்ற நினைவுகள்‌ நமக்கு சில 
வேளைகளில்‌ கசக்கிறது. 

வாக்குத்தத்தங்களும்‌, கட்டளைகளும்‌ அநேக நேரங்களில்‌ 
இணைந்தே தரப்படுகின்றன. கட்டளைகள்‌ கசப்பு என்றால்‌, 
அதன்மேல்‌ வாக்குத்தத்தம்‌ என்ற இனிப்பு தடவிவிடப்பட்டிருக்கிறதே. 
“மனுபுத்திரனே, நான்‌ உனக்குக்‌ கொடுக்கிற இந்தச்‌ சுருளை 
நீ உன்‌ வயிற்றிலே உட்கொண்டு, அதினால்‌ உன்‌ குடல்களை 
நிரப்புவாயாக” என்றார்‌; அப்பொழுது நான்‌ அதைப்‌ புசித்தேன்‌; அது 
என்‌ வாய்க்குத்‌ தேனைப்போல்‌ தித்திப்பாயிருந்தது. (எசே. 3:3) 

“நான்‌ அந்தச்‌ சிறு புஸ்தகத்தைத்‌ தூதனுடைய கையிலிருந்து 
வாங்கி, அதைப்‌ புசித்தேன்‌; என்‌ வாய்க்கு அது தேனைப்போல 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 5 ஜுலை 2020 


மதுரமாயிருந்தது; நான்‌ அதைப்‌ புசித்தவுடனே என்‌ வயிறு 
கசப்பாயிற்று” (வெளி. 10:10); இதுதானே நம்‌ அனுபவம்‌. 

“புறப்பட்டுப்‌ போய்‌ சகலரையும்‌ சீஷராக்குங்கள்‌” இது கட்டளை. 
“இதோ, உலகத்தின்‌ முடிவுபரியந்தம்‌ சகல நாட்களிலும்‌ நான்‌ 
உங்களுடனேகூட இருக்கிறேன்‌” இது வாக்குத்தத்தம்‌ (மத்‌. 28:19,20). 
நம்மில்‌ அநேகர்‌ சிறுபிள்ளைகளைப்‌ போல வாயில்‌ போட்ட மிட்டாயின்‌ 
மேற்பாகத்தைச்‌ சூப்பிவிட்டு, பின்னர்‌ அதனை துப்பிவிடுவதுபோல 
செய்துவிடுவதே வழக்கமாயிருக்கிறது. 

தேவன்‌ நம்முடைய வாழ்வில்‌ கீழ்ப்படிதலைக்‌ கட்டளையிட, 
அதனால்‌ வரும்‌ விளைவுகளைக்‌ காணச்செய்வாராக. 

வாக்குத்தத்தமானாலும்‌, கட்டளையானாலும்‌ சீஷர்கள்‌ 
சீஷர்களே! பின்னே ஏன்‌ இரண்டு சூழ்நிலைகளிலும்‌ புயலைச்‌ 
சந்திக்க நேரிட்டது என்ற கேள்வி எழும்பலாம்‌. 

ஆனால்‌, “வாக்குப்பண்ணினவர்‌ மாறிடார்‌'” என்பதும்‌, “தேவனுக்குக்‌ 
கீழ்ப்படிகிறதினால்‌ நான்‌ கெட்டுப்போவதில்லை'" என்பதும்‌ இந்த இரண்டு 
சம்பவங்களும்‌ நமக்குக்‌ கற்றுத்‌ தரும்‌ பாடங்கள்‌ அல்லவா! 

3. முதலாம்‌ சம்பவத்தில்‌, இயேசு தூங்கிக்கொண்டிருப்பதாகவும்‌, 


இரண்டாம்‌ சம்பவத்தில்‌, இயேசு தீவிரமாய்‌ அவர்களை 
நோக்கி வந்ததும்‌ விளக்கப்பட்டிருக்கிறது. (மாற்‌. 4:38; மாற்‌. 6:48) 


நம்முடைய கஷ்டங்கள்‌ நம்மை அவரை நோக்கி 
கதறவைத்தால்தான்‌ அவர்‌ செயல்படூவார்‌ என்பதுபோலக்‌ 
காட்சியளிக்கிறதனை மாற்றவவே, இரண்டாம்‌ சம்பவத்தில்‌, அவர்கள்‌ 
கூப்பிடாமலேயே அவர்‌ அவர்களை நோக்கி விரைந்து வருகிறார்‌ 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 

இதனால்‌ நான்‌ கற்றுக்கொள்வது என்ன? “என்னை நோக்கிக்‌ 
கூப்பிர” (எரே. 33:3) என்றவரே “அவர்கள்‌ கூப்பிருவதற்கு முன்னே நான்‌ 
மறுஉத்தரவு கொடுப்பேன்‌” (ஏசா. 85:24) என்கிறார்‌. 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 6 ஜுலை 2020 


தேவனின்‌ பல கோணங்களை நாம்‌ ருசித்துப்‌ பார்க்கவேண்டும்‌ 
என்ற தேவ நோக்கத்தினை மறுதலிக்கக்கூருமோ! 


i. முதல்‌ சம்பவத்தில்‌, சீஷர்கள்‌ அவரை வலுக்கட்டாயம்‌ 
செய்து எழுப்புகிறார்கள்‌. 

இரண்டாம்‌ சம்பவத்தில்‌, சீஷர்கள்‌ அவரை 
எதிர்பார்க்கவேயில்லை. 


ஜெபம்‌ புலம்பலாகவே மாறிவிட்ட நேரத்திலும்‌, எதிர்பாராத 
வேளையிலும்‌ நேரத்திலும்‌ விதத்திலும்‌ தேவன்‌ கிரியை செய்ய 
வல்லவர்‌. 

நான்‌ மூழ்கிப்போகும்‌ வேளையிலும்‌ சமாதானமாய்‌ இருக்கத்‌ தெரியும்‌ 
என்று மானிட உருவில்‌ அவதரித்தவர்‌ கற்றுத்‌ தருகிறார்‌. எண்ணக்கூடாத 
விதத்திலும்‌ என்னால்‌ கிரியை செய்யமுடியும்‌ என்று தண்ணீர்மேல்‌ நடந்து 
வருகிறார்‌. 

தேவன்‌ என்ன கற்றுத்தர விரும்புகிறார்‌ என்று கவனித்தால்‌, மேல்‌ 
சொன்ன உண்மையை நாம்‌ எளிதாய்‌ புரிந்துகொள்ளலாம்‌. 

பிரச்சனைகள்‌ நம்மை சூழுங்கால்‌, அதிலே கற்றுக்கொள்ள 
ஏராளமான பாடங்கள்‌ உண்டு. வாழ்க்கையில்‌ அது அநேக 
நேரத்தில்‌ நமக்குத்‌ தேவைப்படலாம்‌. 

“உம்மை உறுதியாய்ப்‌ பற்றிக்கொண்ட மனதையுடையவன்‌ 
உம்மையே நம்பியிருக்கிறபடியால்‌, நீர்‌ அவனைப்‌ பூரண 
சமாதானத்துடன்‌ காத்துக்கொள்வீர்‌” (ஏசா. 26:3) என்ற வசனத்தை 
வாழ்ந்து காண்பிக்கிறார்‌ இரட்சகர்‌. 

“இதோ, நான்‌ மாம்சமான யாவருக்கும்‌ தேவனாகிய கர்த்தர்‌; 
என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம்‌ ஒன்றுண்டோ? 


(எரே. 32:27) என்ற வசனத்தினை தத்ரூபமாக மாற்றுகிறார்‌ அற்புதர்‌. 

கற்றுத்தரும்‌ கர்த்தரே, அற்புதம்‌ செய்து அதிசயிக்கவும்‌ 
செய்கிறார்‌. எனவே, நீர்‌ மாத்திரம்‌ போதும்‌ என்று அவரையே 
கொண்டாடலாமே! 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 7 ஜுலை 2020 


0. முதல்‌ சம்பவத்தில்‌, காற்றை அதட்ட வல்லவரின்‌ 
மகத்துவத்தினை இந்தக்‌ காரியம்‌ நடக்கும்‌ வரை சீஷர்கள்‌ 
அறிந்துகொள்ளவில்லை. (மாற்‌. 4:41) 

இரண்டாம்‌ சம்பவத்தில்‌, கடல்‌ மேல்‌ அவர்‌ நடந்துவருகிறதனைப்‌ 
பார்த்து, “ஆவேசம்‌” என்று அலறினார்கள்‌. அவருடைய 
வல்லமையை தப்பர்த்தப்படுத்திக்கொண்டார்கள்‌. (மாற்‌. 6:49) 


தங்களுடைய பிதாக்களின்‌ அனுபவங்களைப்‌ பாடலாகப்‌ பாடத்‌ தெரியும்‌. 
“உமது வழி கடலிலும்‌, உமது பாதைகள்‌ திரண்ட தண்ணீர்களிலும்‌ 
இருந்தது; உமது காலடிகள்‌ தெரியப்படாமற்போயிற்று” (சங்‌. 77:19). 
அதே பாடல்கள்‌ தங்கள்‌ வாழ்விலும்‌ காணக்கூடியவைகளே என்பதனை 
அறியாதிருந்தார்கள்‌ சீஷர்கள்‌. ஆனால்‌, கறங்காற்று அதனை 
கற்றுக்கொருத்துவிட்டது. 

“கொந்தளிப்பை அமர்த்துகிறார்‌, அதின்‌ அலைகள்‌ 
அடங்குகின்றது” (சங்‌. 107:29) என்ற பாடல்‌ வரிகள்‌ அவர்கள்‌ 
வாயில்‌ உண்டு. ஆனால்‌, பாடுகள்‌ வந்தால்‌ அவைகள்‌ நிஜந்தான்‌ 
என்று சொல்ல உதடுகள்‌ தடூமாறுகிறது; எத்தனை வேளைகளில்‌ 
இது நம்‌ வாழ்விலும்‌ உண்மை. 


0. முதல்‌ சம்பவத்தில்‌, இயேசு எழுந்து காற்றை 
அதட்டவேண்டியிருந்தது. (மாற்‌. 4:39) 
இரண்டாம்‌ சம்பவத்தில்‌ இயேசு படவில்‌ ஏறினவுடனே காற்று 
அமர்ந்தது. (மத்‌. 14:29) 


சில நேரங்களில்‌ அவருடைய அதிகாரம்‌ நிறைந்த வார்த்தை 
காரியங்களை மாற்ற தேவையாயிருக்கிறது. எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்தபோதுதான்‌ எலும்புகள்‌ உயிர்‌ பெற்றன. (எசே. 37:9) 

சில நேரங்களில்‌ அவருடைய பிரசன்னம்‌ ஒன்றே காரியங்களை 
மாற்றப்‌ போதுமானதாயிருக்கிறது. 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 8 ஜுலை 2020 


ஆண்டவர்‌ தம்முடைய மக்களை, அவருடைய பிரசன்னத்தைச்‌ 
சுமந்து செல்லுகிற பாத்திரங்களாக உபயோகப்படுத்த 
விரும்புகிறார்‌. கூடவே, அதிகாரம்‌ நிறைந்த தமது வார்த்தைகளை 
உபயோகப்படுத்தவும்‌ விரும்புகிறார்‌. ஏனெனில்‌, “தேவனால்‌ 
அனுப்பப்பட்டவர்‌ தேவனுடைய வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌; தேவன்‌ 
அவருக்குத்‌ தமது ஆவியை அளவில்லாமல்‌ கொடுத்திருக்கிறார்‌” 
என்றே இயேசு கிறிஸ்துவைக்‌ குறித்து நாம்‌ வாசிக்கிறோம்‌. 
(யோவான்‌ 3:34) 

ஆவியானவரின்‌ பிரசன்னமும்‌, அவருடைய வார்த்தையும்‌ 
இணைந்துவிட்டால்‌ நடக்கும்‌ காரியங்கள்‌ அதிசயிக்கத்தக்கவைகள்‌ 
அல்லவா! 


[ச முதல்‌ சம்பவத்தில்‌, தேவன்‌ தம்முடைய வல்லமையை 
தம்முடையவர்கள்‌ புரிந்துகொள்ளவேண்டும்‌ என்று விரும்புவதனைக்‌ 
காணலாம்‌. (மாற்‌. 4:41) 
இரண்டாம்‌ சம்பவத்தில்‌, பேதுரு போன்ற மனநிலை 
உள்ளவர்களுக்கு புதிய, பெரிய காரியங்களைச்‌ செய்ய ஓர்‌ வாய்ப்பு 


உருவாகிறதனைக்‌ காணலாம்‌. (மத்‌. 14:29) 


“தேவனுக்காக பெரிய காரியங்களைச்‌ செய்‌; 
தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்‌” என்ற வில்லியம்‌ 
கேரி என்ற மிஷனரியின்‌ கூற்று இன்றும்‌ செயல்படுத்தக்கூடியதே. 

மற்றவர்கள்‌ ஆச்சரியப்பட்டு நிற்கையில்‌, நான்‌ இதனை ஏன்‌ 
செய்யக்கூடாது என்ற மனநிலை பேதுருவை உந்தித்தள்ளிற்று. 

இன்றைக்கும்‌ இப்படி தேவனுக்காக பெரிய காரியங்களைச்‌ 
செய்யவேண்டும்‌ என்ற துடிப்பு நிறைந்தவர்கள்‌ எழும்பவேண்மய அவசியம்‌ 
உண்டு. கழுங்காற்று அதற்கேற்ற சந்தர்ப்பத்தினை நமக்கு உண்டாக்கிக்‌ 
கொழுக்கலாம்‌. அலைகளின்‌ ஆர்ப்பரிப்பே அதற்கு அஸ்திபாரம்‌ இடலாம்‌. 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 9 ஜுலை 2020 


8. முதல்‌ சம்பவத்தில்‌, சீஷர்கள்‌ தங்களுடைய விசுவாசத்தின்‌ 
அளவு எத்தனை குறைவானது என்று அறிந்துகொண்டார்கள்‌. 
இரண்டாம்‌ சம்பவத்தில்‌, “இயேசு தேவனுடைய குமாரனாகிய 
கிறிஸ்து” என்று அறிந்துகொண்டார்கள்‌. (மத்‌. 14:33) 


போராட்டங்கள்‌ நம்முடைய விசுவாசக்‌ குறைவை நமக்குச்‌ 
சுட்டுக்காட்டவும்‌, இன்னமும்‌ அதில்‌ பலப்பட நம்மை ஏவுகிறதற்கு ஏதுவாகவும்‌ 
இருக்கிறது. சில வேளைகளில்‌ அவை கிறிஸ்துவை இன்னமும்‌ நன்றாக 
அறிந்துகொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. 


9. முதல்‌ சம்பவத்தில்‌, சகஜமான ஒரு நாளைக்குப்‌ பின்‌ 
அவர்களின்‌ படகு பிரயாணம்‌ நடந்தது. 
இரண்டாம்‌ சம்பவத்தில்‌, மிகவும்‌ கடின உழைப்பாம்‌ 


ஆயிரக்கணக்கானோரைப்‌ போஷித்த பின்னர்‌ நடக்கிறது. 


சோதனைகளும்‌, வேதனைகளும்‌ எந்த வேளையிலும்‌ நம்மைத்‌ 
தாக்க வாய்ப்பு உணரு. அதற்கான முன்‌ அறிகுறிகள்‌ இல்லாமலேயே, 
நாம்‌ அதற்காக விசேஷித்த ஆயத்தமாக இல்லாதபோதே அவை நம்மைத்‌ 
தாக்கலாம்‌. ஆனால்‌, அதனை மேற்கொள்வதற்கு விசுவாசம்‌ என்ற ஆயுதம்‌ 
அதிகமாகவே உபயோகப்பருகிறது. 

சாத்தானும்‌ நம்முடைய விசுவாசத்தினையே குறிவைக்கிறான்‌. 
அதனை பேதுருவின்‌ வாழ்வில்‌ காண்கிறோம்‌. சாத்தான்‌ அவனை 
சுளகினால்‌ புடைக்க இயேசுவிடம்‌ அனுமதி கேட்டபோது, 
இயேசு பேதுருவுக்காக ஜெபித்தார்‌. “நானோ உன்‌ விசுவாசம்‌ 
ஒழிந்துபோகாதபடிக்கு உனக்காக வேண்டிக்கொண்டேன்‌” 
(லூக்‌. 22:31,32) என்றே கூறுகின்றார்‌. 


எனவே, விசுவாசக்‌ கப்பல்‌ சேதமடையாமல்‌ 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 10 ஜுலை 2020 


காத்துக்கொள்வதில்‌ நாம்‌ எப்போதும்‌ கவனம்‌ உடையவர்களாய்‌ 
இருக்கவேண்டும்‌. விசுவாசக்‌ கப்பலைச்‌ சேதப்படுத்த, சத்துரு 
நம்முடைய சுத்த மனசாட்சியினை இழக்கச்‌ செய்வதில்‌ குறியாய்‌ 
இருப்பான்‌. (1 தீமோ. 1:18,19) 


சுத்தமான இருதயத்திலும்‌, நல்மனசாட்சியிலும்‌, மாயமற்ற 
விசுவாசத்திலும்‌ பிறக்கும்‌ அன்புதான்‌ கற்பனையின்‌ பொருள்‌. 
(1 தீமோ. 1:5) 


10. இறுதியாக, முதல்‌ சம்பவத்தின்‌ இறுதியில்‌, ஒரு மனிதனுக்கு 
இயேசு உதவி செய்துவிட்டுத்‌ திரும்புகிறார்‌. (மாற்‌. 5:1-17) 
இரண்டாம்‌ சம்பவத்தின்‌ இறுதியில்‌, அந்த ஒரு மனிதன்‌ 
மூலம்‌ தெக்கபோலியில்‌ நடந்த காரியம்‌, திரள்‌ கூட்டத்திற்கான 
ஊழியம்‌ காத்திருக்கிறது. (மாற்‌. 6:54-56) 


சோதனைக்குப்‌ பின்னர்‌ சாதனைகள்‌ தொடரவே வாய்ப்புண்டு 
என்பது இங்கே தெளிவாக விளங்குகிறதல்லவா! ஒரு மனிதனுக்கு ஊழியம்‌ 
செய்தாலும்‌, தேவ இராஜ்யத்தின்‌ விரிவாக்குதலுக்கே அது வழி செய்யும்‌. 

புயலும்‌, கருங்காற்றும்‌, பெரும்‌ அலைகளும்‌ நம்மை பயமுறுத்தலாம்‌. 
ஆனால்‌, அவை யாவும்‌ தேவ இராஜ்யத்தின்‌ விருத்திக்கு வித்திர்பவைகளே. 
அவைகளுக்கு நம்மை தருத்து நிறுத்த பெலன்‌ இல்லை என்பதனை இந்த 
நாட்களில்‌ நிரூபிக்கவேண்டிய அவசியம்‌ சபைக்கு உண்ம. 

எனவே, விசுவாசத்தினைப்‌ பெலப்படுத்துவோம்‌. 
விசுவாசத்தினைத்‌ துவக்குகிறவரும்‌ முடிக்கிறவருமாகிய இயேசுவை 
நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தினை ஓடி முடிப்போம்‌ (எபி. 12:1). 
பாரமானவைகளை அடையாளம்‌ கண்டுபிடிக்கவும்‌, விலக்கவும்‌, 
நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தினைத்‌ தள்ளிவிட பெலன்‌ 
பெற்றவர்களாக ஓடவும்‌ தேவ கிருபை நம்மில்‌ பெருகட்டும்‌. 


நெல்ல சதம்‌ 1 TEEN 


கர்த்தர்‌ கூட வருவதால்‌ கவலை இல்லையே 
கட்டளைகள்‌ நிறைவேற்றுவதால்‌ அவர்‌ கைவிடவில்லையே 
கருங்‌ காற்றும்‌, அலையும்‌ நம்மை தோற்கமுக்காதே 


கரை சேர்க்கும்‌ கர்த்தர்‌ காப்பாரே கண்மணிபோல்‌ 


கற்றுக்கொண்டேன்‌ அவர்‌ செயல்களையே 
காத்துக்கொண்டேன்‌ விசுவாசத்தினையே 
கால்களுக்குத்‌ தீபமாம்‌ தேவ வார்த்தையும்‌ 


காரியங்களை மாற்றவல்ல அவர்‌ பிரசன்னமும்‌ போதுமே 


காற்று பலமான நேரமே அசாதாரண காரியம்‌ செய்ய 
காற்றைக்‌ கவனிப்பவன்‌ விதைக்கத்‌ தயங்குவானே 
காலையிலே விதை விதைப்போம்‌ கருத்துடனே 


காரியத்தை வாய்க்கச்‌ செய்யும்‌ கர்த்தரின்‌ கரமே 


அன்பரின்‌ அறுவடைப்‌ பணியில்‌ 
அன்பு சகோதரர்‌ 0. அகஸ்டின்‌ ஜெபக்குமார்‌ 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌! 12 ஜுலை 2020 


“கர்ந நாவே, ஆமங்களிலிகுந்து உம்மை நோக்கிக்‌ கூப்பிருகிறேள்‌” 
(சங்‌. 180:1) என்று தாவீது தனது சங்கீதத்தில்‌ எழுதுவதுடன்‌, “கர்த்தாவே, 
நீர்‌ அக்கிரமங்களைக்‌ கவனித்திருப்பீரானால்‌, யார்‌ நிலைநிற்பான்‌, ஆண்டவரே” 


(சங்‌. 180:3) என்று அதற்கான காரணத்தையும்‌ கூடவே குறிப்பிடுகின்றான்‌. 
அக்கிரமமே தன்னை ஆழத்தில்‌ தள்ளினதை உணர்ந்த தாவீது, ஆண்டவர்‌ 
அக்கிரமத்தைப்‌ பார்ப்பாரென்றால்‌, ஒரு மனிதனும்‌ அவருக்கு முன்‌ நிலைநிற்க 
முடியாது என்பதனை இங்கே சுட்டிக்காட்டுகின்றான்‌; என்றபோதிலும்‌, 
உமக்குப்‌ பயப்படும்படிக்கு உம்மிடத்தில்‌ மன்னிப்பு உண்டு' (சங்‌ 180:4) என்ற 
ஆண்டவரது உயர்ந்த குணத்தையும்‌ சுட்டிக்காட்ட தாவீது தவறவில்லை. 


பிற மனிதர்களை நாம்‌ பயமுறுத்தவேண்டுமென்றால்‌, நம்முடைய 
பெலத்தைக்‌ காண்பிக்க முயலுகின்றோம்‌, நம்முடைய சக்தியை உயர்த்திக்‌ 
காட்டுகின்றோம்‌, அவர்கள்‌ பயப்படும்படியாக நம்முடைய ரூபத்தையே 
அவர்களுக்கு முன்‌ மாற்றிக்‌ காண்பிக்கத்‌ தொடங்குகின்றோம்‌. அவ்வாறே, 
குழந்தைகளைப்‌ பயமுறுத்துவதற்காக பல்வேறு வார்த்தைகளையும்‌ நாம்‌ 
உபயோகப்படுத்துகின்றோம்‌. ஆனால்‌, பிதாவாகிய தேவனுடைய குணமோ 
முற்றிலும்‌ வித்தியாசமானது; நாம்‌ அவருக்குப்‌ பயப்படவேணீமும்‌ என்பதற்காக 
மூற்றிலுமாக, பூரணமாக நம்மை அவர்‌ மன்னிக்கின்றார்‌. இத்தகைய 
கண்ணோட்டத்தில்‌ தேவனை நாம்‌ பார்க்கத்‌ தொடங்கிவிட்டால்‌, பிற 
தெய்வங்களைப்‌ போலவும்‌, பார்ப்பதற்கே பயங்கரமாகவும்‌, கைகளில்‌ வாளுடனும்‌, 
கத்தியுடனும்‌ மற்றும்‌ பிற ஆயுதங்களுடனும்‌ தோன்றும்‌ விக்கிரகங்களைப்‌ 
போலவும்‌ விகாரமாக அவரை நாம்‌ பார்க்கமாட்டோம்‌; மாறாக, எத்தனையாய்‌ 
அக்கிரமம்‌ நம்மில்‌ மிகுந்திருந்தாலும்‌, நம்மை மன்னிக்கிற தேவன்‌ அவர்‌ 
என்ற அவர்‌ ஒருவருக்கே உரிய குணத்தினால்‌ அவருக்கு பயந்திருப்போம்‌. 

கர்த்தருக்குக்‌ காத்திருக்கிறேன்‌; என்‌ ஆத்துமா காத்திருக்கிறது; 
அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன்‌ (சங்‌. 190:5) என்றும்‌ எழுதுகின்றான்‌ 
தாவீது. எத்தனை பெரிய ஆழத்திலிருந்தாலும்‌, வசனத்தின்படி அவர்‌ என்னை 
தூக்கியெடுப்பார்‌, எத்தகைய சூழ்நிலையில்‌ நான்‌ காணப்பட்டாலும்‌, அவர்‌ 


ஷெல்‌ ச்‌ 13 


தனது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பிப்பார்‌ என்ற நம்பிக்கையை தாவீது 
தனது வார்த்தைகளில்‌ வெளிப்படுத்‌ துகின்றான்‌. மேலும்‌, எப்பொழுது விடியும்‌ 
என்று விடியற்காலத்துக்குக்‌ காத்திருக்கிற  ஜாமக்காரரைப்பார்க்கிலும்‌ 
அதிகமாய்‌ என்‌ ஆத்துமா ஆண்டவருக்குக்‌ காத்திருக்கிறது (சங்‌. 180:6) 
என்று தன்னை தூக்கியெடுக்கும்‌ ஆண்டவருக்காகவே காத்திருக்கும்‌ தனது 
ஆசையினையும்‌, அவர்‌ மேலுள்ள தனது எதிர்பார்ப்பினையும்‌, விருப்பத்தினையும்‌, 
வாஞ்சையினையும்‌ தாவீது இங்கே குறிப்பிடுகின்றதை நாம்‌ காணமுடியும்‌. 


மேலும்‌, தான்‌ மாத்திரமல்ல பிற மனிதர்கள்‌ அனைவரும்‌ ஆண்டவரை 
இப்படியாகவே அறிந்துகொள்ளவேண்டும்‌ என்றும்‌ விரும்பினவனாக, 
“இஸ்ரவேல்‌ கர்த்தரை நம்பியிருப்பதாக; கர்த்தரிடத்தில்‌ கிருபையும்‌, 
அவரிடத்தில்‌ திரளான மீட்பும்‌ உண்டு. அவர்‌ இஸ்ரவேலை அதின்‌ சகல 
அக்கிரமங்களினின்றும்‌ மீட்டுக்கொள்வார்‌ (சங்‌. 180:7,8) என்று எழுதுகின்றான்‌. 
எத்தகைய சூழ்நிலையில்‌ நாம்‌ காணப்பட்டாலும்‌, உளையான சேற்றில்‌ 
சிக்கிக்கொண்டாலும்‌, அக்கிரமத்தின்‌ குழியில்‌ அகப்பட்டுக்கொண்டாலும்‌, 
அவரை நோக்கிப்‌ பார்ப்போமென்றால்‌, அவரது வார்த்தைகளை நம்பி 
அவரிடத்தில்‌ கிட்டிச்‌ சேருவோமென்றால்‌, நம்மை மன்னிக்கவும்‌, 
தூக்கியெடுக்கவும்‌, நமது பாதங்களை மீண்டும்‌ கன்மலையின்‌ மேல்‌ நிறுத்தி 
நம்முடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்தவும்‌ அவர்‌ போதுமானவர்‌. 


ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆபுக்கான ஒடங்களின்‌ ஓரங்களில்‌ 
றின்றுகொணம்‌, உலகத்தையும்‌ மற்றும்‌ உலகக்‌. கிளாலுண்டாகும்‌ இச்சைகளையும்‌ 
வேடிக்கைப்‌ பார்க்துக்கொணடிருக் கும்‌ மனிதர்களாக நாம்‌ காணப்படக்கூடாது. 
எந்நேரமும்‌ உலகத்தின்‌ அலைகள்‌, ஆண்டவரை விட்டுத்‌ தூரமாக 
நம்மை அடித்துச்‌ சென்றுவிடக்கூடும்‌. உலகத்தை நெருங்கிச்‌ சென்று 
பார்க்கவேண்டும்‌ என்ற விருப்பத்தினாலேயே, அநேகருடைய ஆவிக்குரிய 
வாழ்க்கையும்‌, ஆண்டவருக்கும்‌ அவர்களுக்கும்‌ இடையிலான உறவும்‌ 
நொறுங்கிப்போய்விட்டது. இந்த அறிவு இல்லாததினாலேயே, அநேகருடைய 
ஆவிக்குரிய வாழ்க்கை அக்கிரமங்களில்‌ வீழ்ந்துபோனது. தாவீதைப்‌ 
போல ஆழங்களிலிருந்து ஆண்டவரை நோக்கிக்‌ கூப்பிடும்‌ நிலைக்குத்‌ 
தள்ளப்பட்டுவிட்டது; என்றபோதிலும்‌, அப்படிப்பட்ட நேரத்திலும்‌, தேவன்‌ 
நம்மை இரட்சிக்கிறவர்‌, காப்பாற்றுகிறவர்‌, தனது கிருபையின்‌ மிகுதியினால்‌ 
நம்மை மீட்டெடுக்கின்றவர்‌, நம்மை பூரணமாக மன்னித்து அவருக்கு முன்‌ 
மீண்டும்‌ பயத்தோடு வாழும்படியான ஓர்‌ வாய்ப்பினை உருவாக்கித்‌ தருபவர்‌. 
நாம்‌ எந்த ஆவிக்குரிய நிலையிலிருந்து விழுந்தோமோ, அந்த நிலைக்கு 
மீண்டும்‌ நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறவர்‌ நம்முடைய தேவன்‌. 


— ஆ 
ஆறி 


ட்டம்‌ பணி 14 எடை ம 


பணித்த (டத்‌ டற்ப்புஃன்‌ 


கோவிட்‌ 19 
பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில்‌ 


வியாதியினால்‌ 
சேர்க்கப்பட்டுள்ளவர்கள்‌ சீக்கிரமாக 
குணமடைந்து 
வீடுகளுக்குத்‌ திரும்பும்படியாகவும்‌, 
அவர்களுடைய மிகவும்‌ 


தங்கள்‌ தங்கள்‌ 


ஏழ்மையான பொருளாதார நிலைமை 
சீர்ப்படுத்தப்படவும்‌ ஜெபியுங்கள்‌. 

சீக்கிரத்தில்‌ 
முடிவடையவும்‌, பொது ஜனங்கள்‌ 
மற்றும்‌ சபையார்‌ விடுதலையோடு 
கூடி கர்த்தரை ஆராதிக்கவும்‌ 
விசுவாசிகள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
தேசத்தில்‌ 


பொது 


முடக்கம்‌ 


பெலனடைந்து 
பிரகாசிக்கவும்‌ ஜெபியுங்கள்‌. 


வைரஸ்‌ பரவுதல்‌ தடுத்து 

நிறுத்தப்படவும்‌, ஜனங்கள்‌ 

தங்களுடைய சொந்த இடங்களுக்குத்‌ 

திரும்பி வரும்பொழுது 

வியாதி பரவாமல்‌ இருக்கவும்‌, 

அவர்களுடைய குடும்பத்தாரின்‌ 
ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 


15 


தேவைகள்‌ சந்திக்கப்படவும்‌, 
வேலையில்லாத்‌ திண்டாட்டத்திற்குத்‌ 
தீர்வு கிடைக்கவும்‌ ஜெபியுங்கள்‌. 


விசுவாசிகளின்‌ பிள்ளைகள்‌ மற்றும்‌ 


மிஷனரிகளின்‌ பிள்ளைகளின்‌ 
கல்விக்காகவும்‌ மற்றும்‌ அவர்களது 
வேலை வாய்ப்பிற்காகவும்‌ 
ஜெபியுங்கள்‌. 


உள்ளூரைச்‌ சேர்ந்த மிஷினரிகளும்‌ 
மற்றும்‌ 
விழிப்புள்ளவர்களாகயிருக்கவும்‌, 


விசுவாசிகளும்‌ 


உலகளாவிய கொரோனா 


பரவலைத்‌ தடுத்து நிறுத்துவதில்‌ 
கவனமாகயிருக்கவும்‌ ஜெபியுங்கள்‌. 


சுகெளலி மற்றும்‌ நெளட்டன்‌ 
ஆகிய இடங்களில்‌ ஆத்துமாக்கள்‌ 
மத்தியில்‌ கர்த்தர்‌ ஒரு எழுப்புதலை 
உண்டுபண்ணவும்‌, ஆராதனைக்காக 


கூடி வரும்பொழுது கர்த்தர்‌ 
அவர்களை  சந்திக்கும்படியாகவும்‌ 
ஜெபியுங்கள்‌. 


ஜுலை 2020 


வைசாலி : பணித்தளப்‌ பகுதிகளில்‌ 
அதிகமாக 
பரவுகிறபடியால்‌, கர்த்தர்‌ அதனை 


கொரோனா வைரஸ்‌ 


தடுக்கும்படியாகவும்‌, உள்ளூர்‌ மிஷனரி 
யையும்‌ மற்றும்‌ குடும்பத்தையும்‌ 


கர்த்தர்‌ பாதுகாக்கும்படியாகவும்‌ 
ஜெபியுங்கள்‌. 

மான்பூர்‌ டைஃபாய்டு 
ஜூரத்தினால்‌ பாதிக்கப்பட்டுள்ள 
சந்தியாகுமாரி, சிறுநீரகக்‌ கல்‌ 
பிரச்சினையினால்‌ வேதனைப்படும்‌ 
ஜெய்ராம்‌ பிரசாத்‌, நெஞ்சுவலியினால்‌ 
கஷ்டப்படுகிற சுனிதாதேவி 
ஆகியோரின்‌ சுகத்திற்காகவும்‌, 


மகல்லாடோலியைச்‌ சேர்ந்த 12 
வயது கும்கும்‌ குமாரிக்கு இரத்த 
அழுத்தம்‌ சமநிலையில்‌ இருக்கவும்‌, 
கர்ப்பமாக இருக்கிற கிரன்தேவியின்‌ 
சுகப்பிரசவத்திற்காகவும்‌, 
ஏற்படுகிற 
பாதிக்கப்படுகிற பப்புகுமார்‌ மற்றும்‌ 
அவரது குடும்பத்தினரின்‌ பூரண 
சுகத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


அடிக்கடி 
வியாதியினால்‌ 


டெக்காரி : சபை விசுவாசிகளின்‌ 
அநேகர்‌ வெளி 
இடங்களில்‌ வேலை பார்க்கிறார்கள்‌. 
இந்த இக்கட்டான நேரத்தில்‌ தேவன்‌ 
அவர்களைப்‌ பாதுகாக்கவும்‌, 
விசுவாசி 
சரோஜாவின்‌ மாமியார்‌ இறந்ததினால்‌, 
குடும்பத்தை 

கல்லீரல்‌ 


பிள்ளைகளில்‌ 


நாராயன்பூர்‌ கிராம 


தேவன்‌ அவர்கள்‌ 
ஆறுதல்‌ படுத்தவும்‌, 
வீக்கத்தால்‌ சரீரம்‌ பெலவீனப்பட்டுள்ள 
பூனம்தேவியின்‌ சுகத்திற்காகவும்‌ 
ஜெபியுங்கள்‌. 


அக்கரி ; திருமணமாகி அநேக 
ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம்‌ 


ப யக்‌ ர்கள்‌ 16 


இல்லாதிருக்கிற மிலாதேவியின்‌ 
கர்ப்பத்தை தேவன்‌ ஆசீர்வதிக்கவும்‌, 
தைராய்டு 
லால்ஜித்‌ 
மாஞ்சி, மீனாதேவி ஆகியோரது சார 


சுனைனாதேவியின்‌ 
பிரச்னை சுகமாகவும்‌, 
பெலவீனம்‌ நீங்கவும்‌, வீட்டுசபை 
ஆராதனையில்‌ விசுவாசிகள்‌ 
உற்சாசமாகக்‌ கலந்துகொள்ளவும்‌ 
ஜெபியுங்கள்‌. 

மெளவ்‌: கடன்‌ வாங்கி 
பிரச்சினையில்‌ சிக்கிக்கொண்ட 
சமாதானத்திற்காகவும்‌, 
பக்கவாத நோயினால்‌ பாதிக்கப்பட்டு 


பப்புவின்‌ 


சங்கடப்படுகிற 
சுகத்திற்காகவும்‌, 
பாதிக்கப்பட்டுள்ள 


சஞ்சய்ஷாவின்‌ 

மனநிலை 
பிங்கிதேவியின்‌ 
விடுதலைக்காகவும்‌, குடல்வால்வு 
வியாதியினால்‌ 


டிகுரி கிராமவாசி 


பாதிக்கப்பட்டுள்ள 
பபிதாதேவி 
சுகத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


கோடர்மா ; 
ஏற்றுக்கொண்டதால்‌ தனது 
குடும்பத்தினரால்‌ பகைக்கப்படுகிற 
தாராதேவியின்‌ பாதுகாப்பிற்காகவும்‌, 
ஏற்பட்டு 
இருக்கிற 
என்பவரின்‌ அற்புத 


இயேசுகிறிஸ்துவை 


வாயில்‌ புற்றுநோய்‌ 
மனவேதனையுடன்‌ 

மனோஜ்‌ 
சுகத்திற்காகவும்‌, காலில்‌ ஏற்பட்ட 
பெலவனத்தினிமித்தம்‌ சரியாக 
நடக்கமுடியாதபடியிருக்கிற 13 
வயதான விக்ரம்குமாருக்காகவும்‌ 
ஜெபியுங்கள்‌. 
கர்குரா 

ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம்‌ 
இல்லாதிருக்கிற 


கர்ப்பம்‌ ஆசீர்வதிக்கப்படவும்‌, 


திருமணமாகி பல 
குடியாதேவியின்‌ 


டிகுனாபார்ம்‌ கிராமத்தைச்‌ சேர்ந்த 
ஜுலை 2020 


புவனேஷ்வர்‌ மாஞ்சி வலிப்பு 
வியாதியிலிருந்து சுகமாகவும்‌ மற்றும்‌ 
இப்பணித்தள சபை ஆராதனையில்‌ 
கலந்துகொள்கிற 18 விதவைகளின்‌ 


வாழவாதாரங்களுக காகவும்‌ 


ஜெபியுங்கள்‌. 

செர்க்கி : வேலை நிமித்தமாக 
வெளிமாநிலங்களில்‌ தங்கியுள்ள 
இப்பணித்தள விசுவாசிகளின்‌ 
பிள்ளைகள்‌ மற்றும்‌ உறவினர்கள்‌ 
இப்பகுதிக்கு பத்திரமாக 
வந்துசேரவும்‌, பிசாசின்‌ 
கிரியையினால்‌ பாதிக்கப்பட்டுள்ள 
சிவகுமார்‌, தேவந்திதேவி 
ஆகியோரின்‌ விடுதலைக்காகவும்‌, 


வலிப்பு நோயினால்‌ பாதிக்கப்பட்டுள்ள 
அவ்தேஷ்‌, சிவ்பாரத்‌ ஆகியோரின்‌ 
சுகத்திற்காகவும்‌, பயத்தின்‌ 
ஆவியினால்‌ ஆட்கொள்ளப்பட்டுள்ள 


பிரமிளாவின்‌ விடுதலைக்காகவும்‌ 
ஜெபியுங்கள்‌. 

டோபி : பக்கவாத நோயினால்‌ 
பாதிக்கப்பட்டுள்ள அங்கதா 
கிராமத்தைச்‌ சேர்ந்த கிந்தோர்‌ 


ரவிதாஸ்‌, கடந்த 5 வருடங்களாக 
வலிப்பு நோயினால்‌ பாதிக்கப்பட்டுள்ள 
ராஜிவ்குமார்‌ ஆகியோரின்‌ 
சுகத்திற்காகவும்‌, பிங்கிதேவியின்‌ 
கணவர்‌ குடிப்பழக்கத்திலிருந்தும்‌, 
சரிதாதேவி, மஞ்சுகுமாரி ஆகியோர்‌ 
அசுத்த ஆவியின்‌ அடிமைத்தனத்தி 
லிருந்தும்விடுதலையாக ஜெபியுங்கள்‌. 


தாஸ்‌ 


பாராசட்டி : மும்பையில்‌ வசிக்கும்‌ 


இப்பணித்தளத்தைச்‌ சேர்ந்த 

சந்தோஷ்‌ குமார்‌ குடும்பத்தினரின்‌ 

பாதுகாப்பிற்காகவும்‌, பத்மாரி 
ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 


17 


கிராமத்தைச்‌ சேர்ந்த அனிதேவி, 
குடியா ஆகியோர்‌ பிசாசின்‌ 
போராட்டத்திலிருந்து விடுதலை 
பெறவும்‌, கோதரி கிராமவாசியான 


இந்திரதேவ்‌ மகன்‌ 
மின்சாரம்‌ தாக்கி இறந்துவிட்டான்‌. 
குடும்பத்தினரின்‌ ஆறுதலுக்காகவும்‌ 
ஜெபியுங்கள்‌. 


மாஞ்சியின்‌ 


அம்பா : 
சாப்பிட்டதால்‌ 


மருந்தை மாற்றிச்‌ 

சாரத்தில்‌ அலர்ஜி 
ஏற்பட்டுள்ள ரோஷன்குமார்‌, அடிக்கடி 
வியாதிப்படுகிற ராஜன்குமார்‌, 
பிரத்திகுமாரி, காலோதேவி, 
சரோஜிதேவி, மஞ்சுதேவி, காந்திதேவி 
ஆகியோரின்‌ சார சுகத்திற்காகவும்‌, 
குழந்தைச்‌ செல்வம்‌ இல்லாதிருக்கிற 


ராம்‌ ஆசீஷ்‌ என்பவருக்காகவும்‌ 
ஜெபியுங்கள்‌. 

ரஃபிகஞ்ச்‌ விட்டுசபை 
நடத்திவருகிற விசுவாசிகளின்‌ 
ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும்‌, 
ஒரு வருடமாக வயிற்று 
வலியினால்‌ பாதிக்கப்பட்டுள்ள 


ஆயுஷ்குமார்‌, சர்க்கரை நோயினால்‌ 


பாதிக்கப்பட்டுள்ள அஜய்குமார்‌ 
ஆகியோரின்‌ சுகத்திற்காகவும்‌, 
குழந்தை பாக்கயத்திற்காக 
காத்திருக்கிற அனிதாதேவி, 


கர்ப்பம்‌ 


சுமந்திதேவி ஆகியோரின்‌ 
ஆசீர்வதிக்கப்படவும்‌ ஊழியருடைய 


பிள்ளைகளின்‌ படிப்பிற்காகவும்‌ 
ஜெபியுங்கள்‌. 

கோஷ்‌ : இயேசுவை ஏற்றுக்‌ 
கொண்டதால்‌ தனது கணவரால்‌ 
அடித்து அன்புறுத்தப்படுகிற 


அனித தாவிற காகவும்‌, 


ஜுலை 2020 


கணவர்‌ 


சுதிர்குமார்‌ 
தரிப்‌ 


அவருடைய 
இரட்சிக்கப்படவும்‌, 
கிராமத்தைச்‌ சேர்ந்த சந்தன்‌ குமார்‌ 
இருந்து 
சுகமாகவும்‌, போதைப்‌ பழக்கத்திற்கு 
பானு மிஸ்திரி 
விடுதலையாகவும்‌, ஃபாக்‌ பன்டித்‌ - 
ரிங்கு தம்பதியினருக்கு குழந்தை 
பாக்கியம்‌ கிடைக்கவும்‌ ஜெபியுங்கள்‌. 


மனநிலை பாதிப்பில்‌ 


அடிமைப்பட்டுள்ள 


அவுரங்காபாம்‌ கல்விப்பணி 
வாயிலாக தேவனுடைய 
ராஜ்யம்‌ கட்டப்படுவதற்காக 
இப்பணித்தளத்தில்‌ செயல்பட்டு 
வருகிற ஜெம்ஸ்‌ ஆங்கிலப்பள்ளி, 
ஜெம்ஸ்‌ பாலிடெக்னிக்‌ 
ஆகியவற்றுக்காகவும்‌,  இப்பணித்‌ 


தளத்தில்‌ நடைபெறுகிற ஆலயக்‌ 
கட்டுமானப்‌ பணி தடைமியல்லாமல்‌ 


முடிவடையவும்‌, கடியா கிராம 
விசுவாசிகளின்‌ பாதுகாப்பிற்காகவும்‌ 
மற்றும்‌ லால்மனிதேவி, 
சுமிந்திராதேவி, விக்ராந்த்சிங்‌, 
நரேஷ்ராம்‌ ஆகியோரின்‌ 
சுகத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 

ஹிசுவா : சாகுநகர்‌ பகுதியைச்‌ 
சேர்ந்த அனில்‌ குடும்பம்‌ 
சத்துரு போராட்டத்திலிருந்து 
விடுதலையாகவும்‌, கஹரியா 
கிராமவாசியான பூனம்தே வியின்‌ 
குடும்பத்தினர்‌ இயேசுவை 
ஏற்றுக்கொள்ளவும்‌, ஊழியத்திற்கு 


விரோதமாக இப்பகுதியில்‌ செயல்படுகிற 
போலாராஜ்வன்சி இரட்சிக்கப்படவும்‌, 


லக்ஷ்மிபூர்‌ சஞ்சித்குமாரின்‌ 
குடும்பத்தில்‌ சாபத்தினால்‌ ஏற்படுகிற 
வியாதியிலிருந்து அனைவரும்‌ 


சுகமாகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ப யக்‌ ர்க்‌ 18 


ஜெகநாபாக்‌ : பிக்ரம்‌ 


குர்த்தாவில்‌ 


மற்றும்‌ 
பணித்தளங்களில்‌ 
நிலம்‌ 


கட்டுமானப்‌ 


சபைக்கான 

வாங்கப்பட்டுள்ளது. 
பணிகள்‌ 
பாலிகஞ்சில்‌ மூடப்பட்டுள்ள 


ஆரம்பிக்கப்படவும்‌ 
சபை 
திறக்கப்படவும்‌, 
ஆகிய 


சபைக்கான நிலம்‌ 


சிலாவ்‌, ராஜ்கீர்‌, 
இடங்களில்‌ 
கிடைக்கவும்‌, 


பர்வல்பூர்‌ 

இக்கோட்ட ஊழியர்களின்‌ 
மனைவிகளான நீலம்‌, ஜனக்துலாரி, 
ஆகியோரின்‌ 
சரீர சுகத்திற்காகவும்‌ மற்றும்‌ 
இப்பணித்தளங்களில்‌ புதிதாக 
வீட்டு சபைகள்‌ ஆரம்பிக்கப்படவும்‌ 


சபிதா, மஞ்சு, கீதா 


ஜெபியுங்கள்‌. 
பர்வல்பூர்‌ 
தொண்டையில்‌ 


அஞ்சுதேவிக்கு 
உள்ள கட்டி 
குஷ்ஹானிகுமாரி 
பெலவீனங்கள்‌ நீங்கவும்‌, 

பகுதியில்‌ 
சிறுநீரகத்தில்‌ 
உள்ள பிரச்னை மாறவும்‌, குர்த்தா 
பகுதியைச்‌ 
மஞ்சல்காமாலை 


குணமடையவும்‌, 
சரீர 
சாந்திபுரம்‌ 

ஃபூல்குமாரிதேவியின்‌ 


சேர்ந்த விவேக்குமார்‌ 
(ஹெப்படிட்டிஸ்‌) 
சுகமாகவும்‌, கடந்த 7 வருடங்களாக 
மனநிலை பாதிக்கப்பட்டுள்ள 
தெல்பா கிராமவாசியான மதுசூதன்‌ 
புத்தி தெளியவும்‌, 

10 வருடங்களாகியும்‌ 


திருமணமாகி 
குழந்தைப்‌ 
இல்லாதிருக்கிற 
பகுதியைச்‌ 


கர்ப்பம்‌ 


பாக்கியம்‌ 

சாஹோபீஹா 
சேர்ந்த ரீனாகுமாரி 
ஆசீர்வதிக்கப்படவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ஜுலை 2020 


GEMS Action Centers 


Chennai No. 8, 3rd Jeevan Nagar, Adampakam, Chennai - 600088 Ph. 044-22670099 
Coimbatore No.2, Anbu Nagar, 4th Street, Vadavalli Road, Edayarpalayam, 
Coimbatore - 641025 Mobile : 9344824072 
Dindugal 43/20C. Samiyar Thottam, Nagal Nagar, Dindugal - 624003 Cell : 9942824035 
Erode No. 34/20, Murugesan Nagar Main Road, Kumalankuttai, Erode - 638011 
Cell: 9486976202 
Kodaikanal No. 1/199-1F, Packiapuram, Kodaikanal - 624101. Cell : 9443221776 
Kovilpatti No 11, Theppakulam street, Kovilpatti - 628501, Ph. : 04632-225890, 9944755640 
Marthandam N.S.Building, Kulasekaram Road, Marthandam, K.K. Dist., - 629165 
Cell : 9788689771, 9486357950 
Nazareth No. 3, Dasan street, Nazareth - 628617, Ph. : 9442094110 
Nagercoil 66-E, Bright street, Nagarcoil - 629001 Cell : 9894965520 
Salem 1/40, Mugil Nagar 4th Cross, Indian Bank Colony, Narasothipatty, Salem - 636004 
Cell: 9442337027 
Sivakasi 3/1350/9, Sathur Road, Parraipatti, Sivakasi - 626189 Cell : 9843088840 
Tuticorin 38, Sarangapani street, Tuticorin - 2, Cell : 9442210629 
Tuticorin 39, Innaciyarpuram, 2 nd Street, Tuticorin - 628002 Cell : 9442166061 
Vellore Shalom Cottage, 52, Vana Nagar, Alamelumangapuram, Vellore - 632009 


Cell : 9952545181 
REGIONAL ACTION CENTERS 


Chennai Plot No. 19-A, 3rd street, Megala Nagar, Vengaivasal - 600073, Cell : 9444763141 
Coimbatore No. 7, Laxmi puram, 1st Cross, EB Colony, TVS Nagar, Coimbatore - 641025 

Cell : 9442934613 
Trichy Mahanaim, 1, Abdul Gazoor street, Kajah Nagar - 620020 Cell : 9443555577 
Tirunelveli 14/109A, 10th Street, Shanthi Nagar, Palayamkottai - 627002 Cell: 9443113322 


General Action Center - TamilNadu 
GEMS, No. 14/1, Jeba Nagar, Vasanthapuram South, Near Vijaya Garden, 
Tirunelveli - 627005 Email : nellaioffice@gemsbihar.org Mobile : 9488771655 


Promotional Coordination Center - TamilNadu 
No. 21, Sharon Church Street, Booman Nagar, Madurai-625018 


Email : tnpromotions@gemsbihar.org Mobile : +919865583563 
OTHER STATE ACTION CENTERS 
Bangalore No. B-9, Gogappa Layout, Near Railway Gate, K G Halli, A C Post, 
ர Bangalore - 560045 Tel: 9448517025 
Mumbai Gala B-47, 2nd Floor, Sharad Industrial Estate, Lake Road, Near Bhandup Police 


Station, Mumbai - 400 078 Cell : 9322730294, 02225949999 
Pondicherry No. 22, 2nd Floor, 2nd cross, Perumal Raja Garden, Reddiyar Palayam, 
(opp. SBI Bank), Pondicherry - 605010 Cell : 8521577762 
Kerala No. 4, N.V. Nagar, Peroorkada (P.O), Trivendram, Kerala - 682005 
Mobile : 9486357950 


GEMS National Action Center 
No: 29, Church street 1st Cross, Near Simpolo Tiles shop, 


Kalkere Main Road, Horamavu, Bangalore -560043 
Tel: +91 9443429735 E-Mail : promotions@gemsbihar.org 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 19 ஜுலை 2020 


www.gemsmedia.in 


You Can Buy Books and DVDs Online 


“EY GEMS MEDIA 


உ  Tronsforming Nations through Media Ministry 


Met Hues 


(Youtube channel) 


GEMS Media Online 


www.youtube.com/channel/UCIrr6S1t. fAIfTILNVDyNnA 


Regd. office : 


GEMS Educational Media Services 


11,13" Cross Street, New Colony, 
Chrompet, Chennai - 44 
Ph : 044-22386031, 044-22380295 


if undelivered ploage roturn to 


GEMS Action Contar 


14, Jeba Nagar, 
Vasanthapuram South, 
Near Vijaya Garden, 
Tirunelveli - 627 005. Ph : 9488771655 
E-Mail : nellaioffice@gemsbihar.org 


Private circulation 


தனிப்பிரதி சூ. 10- 
ஆண்டு சந்தா ரூ. 100- 


Field. office : 
GEMS, Sikaria, Indrapuri - 821 308 
Rohtas Dist., Bihar. Ph. : 06184 234567 


(Railway station & couriers centre : Dehri-on-Sone) 
Website : www.gemsbihar.org. 
E-mail : gems@gemsbihar.org 


To 


555555500555 55555555SS5SS0SS0SS0SSS5S00SS00500S000S 000000000 
255555505555 5055055555S5SS0SSSSSS0S0S0S0000050S000SS 00000000 
௪௪௨௪௪௪௨௨௨௪௪௪௨௨௨௪௪௪௪௨௪௪௨௨௪௨௨௨௨௪௨௪௪௨௧௨௨௪௨௪௪௪௨௨௨௪௪௪௨௨௨௪௨௪௧௨௨௨௨௧௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨ 


